தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 1 .60 காசு . 


பாடு 


. 


L . 


. 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பாய்மையே 


மயே வெல் 


வெல்லும் 


எண் 11 ] 


சென்னை, புதன்கிழமை , மார்ச் 24 , 2010 
பங்குனி 10 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப் பிரிவின்கீழ் சங்கங்களைக் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலரை நியமித்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


எஸ்பி . எஸ்பிஎல் . 117 . இராஜபாளையம் ஆசிரியர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 


(ந . க . எண் 


609/ 02சப .) 


எஸ்பி .எஸ்பிஎல் . 117 . இராஜபாளையம் ஆசிரியர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் 
என இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 1384 . இராமநாதபுரம் எஸ்பிஐ பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 


( ந . க .எண் 610/ 02சப .) 


க்யூ . 1384 . இராமநாதபுரம் எஸ்பிஐ பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் 
என இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 801 . சாத்தூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் 


(ந . க .எண் 


611/ 02சப.) 


க்யூ . 801 . சாத்தூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 
பிரிவு 137(2 ) - ன் கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என 
இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


DTP - VI-1 Sup (11 ) 


[ 1 ] | 


எஸ்பி . எஸ்பிஎல் . 161 . சிவகாசி மின்வாரிய ஊழியர்கள் கிராமிய கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந.க . எண் 7715/04சப .) 


எஸ்பி .எஸ்பிஎல் . 161 . சிவகாசி மின்வாரிய ஊழியர்கள் கிராமிய கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல 
துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் 
செய்யப்பட்டுள்ளார் என இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 1062 . நேஷனல் லித்தோ 


தொழிலாளர்கள் தொழிலியல் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , சிவகாசி 


பச 


(ந . க . எண் 


7717 / 04சப .) 


க்யூ . 1062 . நேஷனல் லித்தோ தொழிலாளர்கள் தொழிலியல் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , சிவகாசி , 1983 - ம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக 
நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 779 . விருதுநகர் வர்த்தக காரியஸ்தர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கம் 


(ந .க . எண் 


7721/04சப .) 


க்யூ . 779 . விருதுநகர் வர்த்தக காரியஸ்தர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என 
இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


எஸ்பி .எஸ்பிஎல் . 149 . எஸ்பிஐ பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 


( ந . க . எண் 


7722 / 04சப.) 


எஸ்பி . எஸ்பிஎல் . 149 . எஸ்பிஐ பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , 1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் பிரிவு 137 (2)- ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என இதன் 
மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 130 . விருதுநகர் கூட்டுறவு கட்டிட சங்கம் 


(ந .க .எண் 


7723/ 04சப .) 


க்யூ . 130 . விருதுநகர் கூட்டுறவு கட்டிட சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 
137(2)- ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என இதன்மூலம் 
அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


விஎன்ஆர்/ எச்எஸ்ஜி . 11 . சிவகாசி நகர கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் 


(ந .க .எண் 


7724/04சப .) 


விஎன்ஆர்/ எச்எஸ்ஜி . 11 . சிவகாசி நகர கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் பிரிவு 137 (2 ) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என 
இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


விஎன்ஆர்/ எச்எஸ்ஜி . 10 . சாத்தூர் நகர கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் 


( ந . க .எண் 


7725 / 04சப .) 


விஎன்ஆர்/ எச்எஸ்ஜி . 10 . சாத்தூர் நகர கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என 
இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


க்யூ . 1121 . இராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 


(ந . க . எண் 


8547/ 04சப .) 


க்யூ . 1121 . இராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , 1983 - ம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைக்கப்பட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 - ன்படி விருதுநகர் 
மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) இச்சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக 
நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


விருதுநகர் , 
2010 ஜனவரி 29 . 


இரா . இராஜேந்திரன் , 
துணைப் பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


